GOVERNMENT OF TAMIL NADU 

2018 


[Regd . No . TN /CCN /467 /2012 -14 . 
[R . Dis . No. 197 / 2009. 
[Price : Rs. 2 .40 Paise . 


AMI 


ABRU 


GOVERN 


Y 


PRE 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 
PUBLISHED BY AUTHORITY 


un 


NADUE 


RUTH 


PAT 


S 


ALONE 1 


RIUMPHS 


No. 21] 


CHENNAI, WEDNESDAY, MAY 23, 2018 
Vaikasi 9 , Vilambi, Thiruvalluvar Aandu - 2049 


Part VI— Section 3 (b ) 
Notifications issued by Quasi - Government bodies and 

Public Sector undertakings . 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


CONTENTS 


Pages. 


TAMIL NADU TRANSMISSION CORPORATION LIMITED 


GENERAL CONSTRUCTION CIRCLE /SALEM 


Erection of proposed EHT Line to meet out the Additional Demand for the year 

2018 - 19 and Subsequent years . Published as per Section 164 and 168 of 
Electricity Act ( 2003) .. 


48 -51 


DTP _ VI-3 (b ) (21) 


[ 47 ] 


48 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[Part VI — Sec .3 (b ) 


NOTIFICATIONS BY HEADS OF DEPARTMENTS , ETC . 


TAMIL NADU TRANSMISSION CORPORATION LIMITED 

GENERAL CONSTRUCTION CIRCLE / SALEM 


Erection of proposed EHT Line to meet out the Additional Demand for the year 2018 - 19 and Subsequent years . 

Published as per Section 164 and 168 of Electricity Act ( 2003). 

(Lr. No. SE /GCC /SLM /AEE (GL )/ F. Press/ D .524 / 2018 .) 


No. VI- 3 (b )/22 / 2018 . 

It is hereby notified that the following transmission line is proposed to be constructed during the year 2018 -2019 
and subsequent year for which sanction has been accorded by the TANTRANSCO for augmenting the power supply. 


No 


Details of EHT lines 


Salient features 


Benefits 


Authority 

(Per.) FB 
TANTRANSCO 
Proceedings No. 


Estimate 
cost in 
Lakhs 
Rs. 


970 .20 


No.09, 
dt.08 -01 - 2018 


For a route length of 15 Kms To improve the 
passing through Bathalapalli, transmission 
Bagalur and nearby villages . network . 


2 . 


401. 460 


No. 18 , 
dt.11-01- 2018 . 


For a route length of To improve the 
6 .00 Kms passing through transmission 
Hosur, Zuzuvadi, Bagalur, network 
Sevaganapalli and nearby 
villages . 
For a route length of 4 . 4 To improve the 
Kms passing through K .R transmission 
Thoppur , Salem and nearby network 
villages . 


877 .536 


No . 32, 
dt. 31- 01 - 2018 


4 . 


Erection of 110 KV DC line on DC 
towers with panther conductor from 
Bathalapalli (Loc.No . 1) to Bagalur 
110 KV SS (Loc.No .58 ) in the 
Hosur 110 KV – Bagalur feeder. 
Erection of 110 KV DC line on DC 
tower with Panther conductor by 
making LILO in the existing 110 
KV Hosur – Zuzuvadi – Bagalur 
feeder at proposed Sevaganapally . 
Erection of 110 KV Multicircute 
line on multicircute towers from 
K .R .Thoppur 400 KV SS upto Loc 
13 of the existing salem 1 & 2feeder 
and from Location 13 to SSP 110 
KV Yard 
Erection of 110 KV DC line on DC 
tower by making LILO in the existing 
Singarapet - Mettur || feeder at 
the proposed Bommidi 110 KV SS . 
Erection of 110 KV DC line on 
DC tower with panther conductor 
by making LILO of the 110 KV 
Thiruvalam - Gudiyattam feeder 
at the Anuppu SS . 
Strenthening of existing Dog/ 
Leopard conductor by panther 
conductor in 110 KV Puthansanthai 
Thachankurichy feeder in the Line 
portion between Namakkal 110KV 
SS and Thathaingarpet 110 KV SS . 
Erection of 110 KV DC line on 
DC towers by making LILO in the 
existing 110 KV Thiruvalam M .V . 
Puram feeder at the proposed 
Melpadi 110 KV SS . 


No. 44 , 
dt. 03- 03- 2018 


334 .550 


For a route length of To improve the 
5 . 00 Kms passing through transmission 
Singarapet - Mettur and network 
nearby villages. 
For a route length of To improve the 
15 .00 Kms passing through transmission 
Thiruvalam - Gudiyattam network 
and nearby villages . 


1003.65 


No .53, 
dt.09 -03 - 2018 


6 . 


2100 . 14 


No . 123 , 
dt. 12 -05 - 2017 


For a route length of 
35 . 26 Kms passing 
through Puthansanthai - 
Thachankurichy and nearby 
villages. 


To improve the 
transmission 

network 


of 3.10. kira De Oline the one 


at No. 2152017 


No. 259, 
dt. 06 -11- 2017 


602 . 19 


602.19 


For a route length of 9 Kms To improve the 
passing through Thiruvalam , transmission 
Melpadi and nearby villages . network . 


May 23 , 2018 ) 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


Details of EHT lines 


Salient features 


Benefits 


Authority 
( Per. ) FB 
TANTRANSCO 
Proceedings No . 


Estimate 
cost in 
Lakhs 
Rs. 


No.279 , 
dt. 16 - 11 - 2017 


66 . 910 


For a route length of To improve the 
1 . 00 Kms passing through transmission 
Dharmapuri – Adhiyaman network 
kottai and nearby villages . 


334 .550 


No. 290 . 
dt . 25 - 11 - 2017 


8 . Erection of 110 KV DC line on 

DC tower with panther conductor 
by making LILO in the existing 
110 kv Dharmapuri - Adhiyaman 
kottai feeder at the proposed 

Elakkiyampatty 110 KV SS . 
9 . Erection of 110 KV DC line on 

DC tower with Panther conductor 
for making LILO in the existing 
110 KV Singapuram - Salem 
feeder || at the proposed 110 KV 

SS at Minampalli . 
10 . 110 KV DC line on DC towers 

with panther conductor from 
Senthamangalam 110 KV SS to 
Railway traction 110 KV Yard at 
Namakkal . 


For a route length of To improve the 
5 .00 Kms passing through transmission 
Singapuram , Salem and network 
nearby villages . 


602 . 19 


No. 559 , 
dt.21- 10 - 2017 . 


For a route length of To improve the 
9 . 00Kms passing through transmission 
Senthamangalam , Namakkal network 
and nearby villages . 


The notification is published for General Information of the Public. If any objection regarding the above schemes 
this may be appealed to the undersigned within two months from the date of issue of this publication as per 
Section 164 and 168 of the Electricity Act, 2003 . 


Salem - 14 , 
17th May 2018 . 


ER . R . PAULRAJ , 
Superintending Engineer, 
General Construction Circle. 


தமிழ்நாடு மின்தொடரமைப்புக் கழகம் 
பொது கட்டுமான வட்டம் - சேலம் . 

அறிவிக்கை 

(Lr. No. SE /GCC /SLM /AEE (GL)/F .Press/ D .524 /2018.) 
2018 - 2019 மற்றும் அடுத்த ஆண்டுகளில் நிறுவ இருக்கும் மின்பாதைகள் பற்றிய இவ்வறிக்கை 2003- ம் ஆண்டு மின்சார சட்டப் 
பிரிவு 164 மற்றும் 168 - ன் கீழ் பொதுமக்களின் பார்வைக்காக வெளியிடப்படுகிறது . 

கூடுதல் மின் அமைப்பை நிறைவு செய்வதற்காகவும் மின் அழுத்தத்தை சீராக்கவும் மின் இழப்பை குறைப்பதற்காகவும் கீழ்கண்ட 
இடங்களில் மின்பாதைகளை 2018 - 2019 - ஆம் ஆண்டு மற்றும் அடுத்த ஆண்டுகளில் நிறுவுவதற்காக தமிழ்நாடு மின்சார வாரியம் / 
தமிழ்நாடு மின்தொடரமைப்புக் கழகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது . 


வ . எண் உயரழுத்த மின்பாதை விவரம் 


முக்கிய அம்சங்கள் 


பயன்கள் 


மின்வாரிய மொத்த 
நிலை ( FB ) மதிப்பீடு 
ஆணை எண் இலட்சம் ரூ . 


1 


970.20 


. 


ஓசூர் 110கி . வே . துணை மின் எண் . 09 நாள் 
நிலையத்தில் உள்ள பாகலூர் 08 - 01 - 2018 
பீடரில் பாதாளப்பள்ளியிலிருந்து 
(Loc . No . 1 ) - பாகலூர் 110 கேவி 
துணை மின் நிலையம் வரை 
( Loc . No . 58 ) இரட்டைச்சுற்று 
மின்பாதையை இரட்டைச்சுற்று 
கோபுரங்களில் பேந்தர் கம்பி 
அமைத்தல் . 


15. 00கிமீ தூரம் ஓசூர் 110கி . வோ . மின் தொடர் 
துணை மின் நிலையத்திலிருந்து அமைப்பை 
பாகலூர் பீடர் வரை மற்றும் மேம்படுத்த 
அருகிலுள்ள கிராமங்கள் வழியாக பயன்படும் . 
அமைத்தல் . 


DTP - VI-3(b ) (21) - 1 


DTP - VI- 3(b ) (21 ) - 1a 


DTP - VI -3(b) (21) - 2 


DTP - VI-3(b)(21) - 2a 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


[ Part VI - Sec . 3 ( b ) 


வ . எண் உயரழுத்த மின்பாதை விவரம் 


முக்கிய அம்சங்கள் 


பயன்கள் 


மின்வாரிய மொத்த 
நிலை ( FB ) மதிப்பீடு 
ஆணை எண் இலட்சம் ரூ . 


6 .00 கி . மீ தூரம் சேவஹனப்பள்ளியில் மின் தொடர் 
- அமைய விருக்கும் 110 கி . வோ அமைப்பை 
துணை மின் நிலையத்திற்காக மேம்படுத்த 
ஓசூர் 110கி . வோ . பீடர் சூசூவாடி பயன்படும் . 
- பாகாலூர் பீடர் வரை மற்றும் 
அருகிலுள்ள கிராமங்கள் வழியாக 
அமைத்தல் . 


தல் . 


ONLIPITO 


4 .4 கி . மீ தூரம் கே . ஆர் . தோப்பூர் 440 , மின் தொடர் 
கே . வி துணை மின்நிலையத்திலிருந்து அமைப்பை 
SSP 110 கி . வோ . யார்டு வரை மேம்படுத்த 
சேலம் - 1 & 2 பீடர் வரை மற்றும் பயன்படும் . 
அருகிலுள்ள கிராமங்கள் வழியாக 
அமைத்தல் . 


5 .00 கிமீ தூரம் சிங்காரப்பேட்டை 110 மின் தொடர் 
கிவோ துணை மின் நிலையத்திலிருந்து அமைப்பை 
மேட்டூர் - 2 வரை மற்றும் அருகிலுள்ள மேம்படுத்த 
கிராமங்கள் வழியாக அமைத்தல் . பயன்படும் . 


சேவஹனப்பள்ளியில் - ஓசூர் எண் .18 நாள் 401 .460 
110கி . வோ . பீடர் - சூசூவாடி - 11 - 01 - 2018 
பாகாலூர் பீடரில் மையவிருக்கும் 
110 கி . வோ . துணை மின் 
நிலையத்திற்கு உள் - வெளி 
மின் பாதையாக இரட்டைச்சுற்று 
மின்பாதையை இரட்டைச்சுற்று 
மின் கோபுரங்களில் பேந்தர் 
கம்பி அமைத்தல் . 
NTPC - SAIL பவர் பிளாண்டில் எண் . 32 நாள் 877. 536 
உள்ள ஸ்விட்ச் யார்டில் 31 - 01 - 2018 
அமையவிருக்கும் 110கி . வோ . 
துணை மின் நிலையத்திற்கு 
கே . ஆர் தோப்பூர் 400. கே : வி 
துணை மின் நிலையத்திலிருந்து 
சேலம் 1 & 2 பீடரில் உள்ள 
Loc No . 13 - லிருந்த SSP 110 
கி . வோ . யார்டு வரை பல்வகை 
மின் சுற்றுப்பாதையை - பல்வகை 
டவரில் கம்பி அமைத்தல் . 
சிங்காரப்பேட்டை 110 கி . வோ எண் .44 நாள் 334 .550 
துணை மின் நிலையத்திலிருந்து 03 - 03 - 2018 
மேட்டூர் பீடர் - 2 - ல் உள் - வெளி 
மின்பாதையாக இரட்டைச்சுற்று 
மின் பாதையை இரட்டைச்சுற்று 
மின்கோபுரங்களில் 

கம்பி 
அமைத்தல் . 
திருவலம் 110 கி . வோ துணை எண் .53 நாள் 1003. 65 
மின் நிலையத்திலிருந்து - 09 - 03 - 2018 
அனுப்பு 110 கி . வோ துணை மின் 
நிலையத்திலிருக்கும் குடியாத்தம் 
பீடரில் அமையவிருக்கும் துணை 
மின் நிலையத்திற்கு உள் - வெளி 
மின்பாதையாக இரட்டைச்சுற்று 
மின்பாதையை இரட்டைச்சுற்று 
மின்கோபுரங்களில் கம்பி 
அமைத்தல் . 
புதன்சந்தை 110 கி . வோ . எண் .123 நாள் 2100 .14 
துணை மின் நிலையத்திலிருந்து 12 - 05 - 2017 
- தச்சான்குறிச்சி பீடரில் - 
வளையப்பட்டி 110கி . வோ துணை 
மின் நிலையத்திற்கு உள் - வெளி 
மின்பாதையாக இரட்டைச்சுற்று 
மின்பாதையை இரட்டைச்சுற்று 
மின்கோபுரங்களில் பேந்தர் கம்பி 
அமைத்தல் . 
திருவலம் 110 கி . வோ . துணை மின் எண் . 259 நாள் 602 .190 
நிலையத்திலிருந்து - எம் . வி . புரம் 06 - 11 - 2017 
பீடரில் - அமையவிருக்கும் 
110கி . வோ துணை மின் 
நிலையத்திற்கு உள் - வெளி 
மின்பாதையாக இரட்டைச்சுற்று 
மின்பாதையை இரட்டைச்சுற்று 
மின்கோபுரங்களில் 

கம்பி 
அமைத்தல் . 


15 . 00 கிமீ தூரம் திருவலம் 110 கிவோ மின் தொடர் 
துணை மின் நிலையத்திலிருந்து - அமைப்பை 
அனுப்பு 110 கி . வோ துணை மின் மேம்படுத்த 
நிலையத்திலிருக்கும் குடியாத்தம் பீடர் பயன்படும் . 
வரை மற்றும் அருகிலுள்ள கிராமங்கள் 
வழியாக அமைத்தல் . 


35. 26 கிமீ தூரம் புதன்சந்தை மின் தொடர் 
110 கி . வோ . துணை மின் அமைப்பை 
நிலையத்திலிருந்து - தச்சான்குறிச்சி மேம்படுத்த 
பீடர் வரை மற்றும் அருகிலுள்ள பயன்படும் . 
கிராமங்கள் வழியாக அமைத்தல் . 


9. 00 கிமீ தூரம் திருவலம் 110 கி . வோ . மின் தொடர் 
துணை மின் நிலையத்திலிருந்து அமைப்பை 
- எம் . வி . புரம் பீடர் வரை மற்றும் மேம்படுத்த 
அருகிலுள்ள கிராமங்கள் வழியாக பயன்படும் . 
அமைத்தல் . 


May 23 , 2018 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


51 


வ .எண் உயரழுத்த மின்பாதை விவரம் 


முக்கிய அம்சங்கள் 


பயன்கள் 


மின்வாரிய மொத்த 
நிலை ( FB ) மதிப்பீடு 
ஆணை எண் இலட்சம் ரூ . 


66 .910 


1 .00 கிமீ தூரம் தருமபுரி 110 கி . வோ . மின் தொடர் 
துணை மின் நிலையத்திலிருந்து அமைப்பை 
- அதியமான் கோட்டை பீடர் வரை மேம்படுத்த 
மற்றும் அருகிலுள்ள கிராமங்கள் பயன்படும் . 
வழியாக அமைத்தல் . 


தருமபுரி 110 கி . வோ . துணை எண் .279, நாள் 
மின் நிலையத்திலிருந்து - 16 - 11 - 2017 
அதியமான் கோட்டை - பீடரில் 
அமையவிருக்கும் இலக்கியம்பட்டி 
110கி . வோ துணை மின் 
நிலையத்திற்கு உள் - வெளி 
மின்பாதையாக இரட்டைச்சுற்று 
மின்பைதையை இரட்டைச்சுற்று 
மின்கோபுரங்களில் பேந்தர் கம்பி 
அமைத்தல் . 
சிங்கபுரம் 110கேவி துணை மின் எண் .290 , நாள் 
நிலையத்திலிருந்து - சேலம் - 25 . 11. 2017 
2 - பீடரில் - அமையவிருக்கும் 
110கி . வோ துணை மின் 
நிலையத்திற்கு உள் - வெளி 
மின்பாதையாக இரட்டைச்சுற்று 
மின்பாதையை இரட்டைச்சுற்று 
மின் கோபுரங்களில் பேந்தர் 
கம்பி அமைத்தல் . 


334.550 | 5 . 00 கீமீ தூரம் சிங்கபுரம் 110 கேவி மின் தொடர் 

துணை மின் நிலையத்திலிருந்து - அமைப்பை 
சேலம் - 2 - பீடர் வரை மற்றும் மேம்படுத்த 
அருகிலுள்ள கிராமங்கள் வழியாக பயன்படும் . 
அமைத்தல் . 


10 . | 


602 . 19 


சேந்தமங்கலம் 110கேவி துணை எண் . 559 , நாள் 
மின் நிலையத்திலிருந்து - 21 - 10 - 2017 
நாமக்கல் 110கேவி இரயில் 
பாதைக்கு இரட்டைச்சுற்று 
மின்பாதயை இரட்டைச்சுற்று 
மின் கோபுரங்களில் பேந்தர் 
கம்பி அமைத்தல் . 


9.00 கிமீ தூரம் சேந்தமங்கலம் 110 மின் தொடர் 
கேவி துணை மின் நிலையத்திலிருந்து அமைப்பை 
- நாமக்கல் 110கேவி இரயில் பாதை மேம்படுத்த 
வரை மற்றும் அருகிலுள்ள கிராமங்கள் பயன்படும் . 
வழியாக அமைத்தல் . 


மேற்காணப்பட்ட திட்டங்கள் பற்றி ஏதேனும் முறையீடுகள் இருந்தால் விருப்பம் உள்ளவர்கள் இவ்வறிக்கை வெளியிட்ட நாளிலிருந்து 
இரண்டு மாதத்திற்குள் கீழே கையொப்பமிட்ட அதிகாரியிடம் 2003- ஆம் ஆண்டு மின்சார சட்டப்பிரிவு 164 மற்றும் 168- ன் படி முறையிட 
வேண்டப்படுகிறது . 


சேலம் - 14 , 
2018 மே 17 . 


ER . R . PAULRAJ , 
மேற்பார்வைப் பொறியாளர் , 
பொதுக் கட்டுமான வட்டம் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


